ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம்‌ 
குரு பரம்பரை 


ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம்‌ 
குரு பரம்பரை 


வெளியிடுபவர்கள்‌ : 
ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம்‌ 
சென்னபுரி பக்த ஜன சமாஜம்‌ 
சென்னை - 6௦௦ 031 


| இலவச வெளியீடு | 


ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்‌ பாதர்‌ 


தன்னுடைய திக்கு விஜய யாத்திரையை முடித்துக்‌ கொண்டு ஆதி 
சங்கரர்‌ காஞ்சிபுரம்‌ வந்தார்‌. இங்கு ஒரு மடத்தை நிறுவினார்‌. அதன்‌ 
முதல்‌ பீடாதிபதியாக தானே அமர்ந்தார்‌. இங்கனம்‌ காஞ்சிபுரத்தில்‌ 
உள்ள காஞ்சி காமகோடி பீடம்‌ மூலாம்னாய ஸர்வளு பீடம்‌ என்று 
அங்கீகரிக்கப்பட்டு ஒப்புக்‌ கொள்ளப்பட்டது. அதற்குப்‌ பின்‌ 
தாமிரவரணி பள்ளத்தாக்கைச்‌ சேர்ந்த மிகவும்‌ சிறிய பாலகனுக்கு 
சன்னியாஸ தீக்ஷை அளித்து அவருக்கு ஸர்வஞாத்மன்‌ என்று 
சூரியாச்ரம நாமத்தையும்‌ வழங்கினார்‌. அவரை தனக்குப்‌ பிறகு 
காஞ்சி சங்கராச்சார்ய மடத்திற்கு வாரிசு பீடாதிபதியாகவும்‌ 
நியமித்தார்‌. அப்போது கூடலி மடத்தின்‌ பீடாதிபதியாக விளங்கிய 
ஸுரேஸ்வராசார்யருடைய பொறுப்பில்‌ ஒப்படைத்தார்‌, 


அன்றிலிருந்து நீண்ட தொடர்ச்சி அற்று போகாத கல்வி 
கேள்விகளில்‌ தேர்ந்த ஆசார்யர்கள்‌ காமகோடி பீடத்தின்‌ 
பீடாதிபதியாக அலங்கரித்துள்ளனர்‌. 

ஆதி சங்கர பகவத்பாதர்‌ பிரம்மச்சாரியாக இருந்து சன்யாஸ 
ஆசிரமம்‌ பெற்றுக்‌ கொண்டதை பின்‌ பற்றி எல்லா பீடாதிபதிகளும்‌ 
பிரம்மசரியத்தில்‌ இருந்து சன்னியாஸம்‌ மேற்கொண்டுள்ளனர்‌. 
காஞ்சி காமகோடி பீடத்தின்‌ பீடாதிபதிகட்கு ““இந்திரஸரஸ்வதி'' 
என்ற பிருது உண்டு. 

ஆசாரியர்கள்‌ தாங்களே யோக லிங்கமாகிய சந்திர மெளளீஸ்வரரின்‌ 
மூன்று கால பூஜையையும்‌ செய்து வருகின்றனர்‌. யோக லிங்க 
பூஜை ஆதிசங்கரரால்‌ செய்து வரப்பட்டது என்பது 
குறிப்பிடத்தக்கது. 


இந்த சங்கராசார்யர்களின்‌ வரிசையில்‌ மிகவும்‌ புகழ்வாய்ந்த சில 
சங்கரசார்யர்களின்‌ பெயர்கள்‌ பின்வறுமாறு: 1. ஸ்ரீ க்ருப சங்கரர்‌ 2. 
ஸ்ரீ மூக சங்கரர்‌ 3. ஸ்ரீ அபிநய சங்கரர்‌ 4. ஸ்ரீ பரம சிவேந்திர ஸரஸ்வதி 
5. ஸ்ரீ போதேந்திர ஸரஸ்வதி 6. உலக புகழ்‌ 68வது பீடாதிபதியாய்‌ 
விளங்கிய பூஜிக்கத்தகுந்த ஆசார்யர்‌ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி 
ஸ்வாமிகள்‌ (மஹா பெரியவர்‌) 


ஸ்ரீ ஸுரேஸ்வராசார்யர்‌ 


ஸ்ரீ பகவத்பாதர்களின்‌ சீடர்களில்‌ மிகவும்‌ படித்த அறிஞரும்‌ வயது 
முதிர்ந்தவருமாய்‌ விளங்கியவர்‌ ஸ்ரீ ஸுரேஸ்வராசார்யர்‌. இவர்‌ 
மாஹிஷ்மதி நகரத்தைச்‌ சார்ந்தவர்‌. ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்களால்‌ 
ஸன்யாஸம்‌ அளிக்கப்படுவதற்கு முன்பு மண்‌டனமிச்ரர்‌ என்ற 
பெயர்‌ கொண்டு விளங்கியவர்‌. 


பல்வேறு விஷயங்கள்‌ குறித்தும்‌, பூர்வ மீமாம்ஸா, அத்வைத 
வேதாந்தம்‌, ஆகியவற்றைக்‌ குறித்தும்‌ சங்கர பகவத்பாதருக்கும்‌ 
மண்டன மிச்ரருக்கும்‌ நீண்ட விவாதம்‌ நடந்தது. அதில்‌ சங்கர 
பகவத்பாதர்‌ தனது வாதத்தினால்‌ எங்கனம்‌ வென்றார்‌ என்பதையும்‌ 
அவர்‌ மண்டனமிச்ரருக்கு எங்கனம்‌ ஸன்யாஸம்‌ வழங்கினார்‌ 
என்பதையும்‌ அவரை பகவத்பாதர்கள்‌ தன்னுடன்‌ எங்கனம்‌ 
அழைத்துக்‌ கொண்டு சென்றார்‌ என்பதையும்‌ சங்கர 
பகவத்பாதர்களின்‌ வரலாற்றில்‌ மிகவும்‌ விரிவாக 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 

நீண்ட நிகழ்ச்சிகள்‌ மிகுந்த வாழ்வில்‌ ஸ்ரீ ஸுரேஸ்வராசார்யர்‌ 
சங்கரரின்‌ பிரஹதாரண்ய உபனிஷத்‌ பாஷ்யத்திற்கு ஒரு வாத்திகம்‌ 
எழுதி, மிகவும்‌ புகழ்வாய்ந்த வேதாந்த கொள்கைகள்‌ கொண்ட 
“நைஷ்கர்ம சித்தி” என்ற நூலையும்‌ எழுதி தனது தூல உடலை 
தெற்கு மோக்ஷபுரி என்று போற்றப்படும்‌ காஞ்சிபுரத்தில்‌ பவ 
ஆண்டு (407 80) ஜ்யேஷ்டமாச சுக்ல ஏகாதசியில்‌ விடுத்தார்‌. 
இன்றும்‌ மண்டனமிச்ர அக்ரஹாரம்‌ என்ற பெயர்‌ இருப்பதும்‌, 
காஞ்சி காமகோடி சங்கராச்சார்ய மடத்தில்‌ ஸ்ரீ றாரேச்வரின்‌ 


4 


பிரதிமை அன்றாட பூஜையில்‌ இருப்பதும்‌ ஸ்ரீ 
ஸுரேச்வராசார்யருக்கும்‌ காஞ்சி சங்கர மடத்திற்கும்‌ உள்ள 
தொடர்பையும்‌, அவர்‌ காஞ்சியில்‌ தான்‌ விதேஹ முக்தி அடைந்தார்‌ 
என்பதையும்‌ உறுதிபடுத்தும்‌ சான்றாக விளங்குகின்றது. 


3. ஸ்ரீ ஸர்வஞாத்ம இந்திர ஸரஸ்வதி 


இந்தியாவின்‌ பல பகுதிகளில்‌ இருந்த மாறுபட்ட சமய 
கருத்துக்கள்‌ கொண்ட பல பிரிவு தலைவர்களை வாதில்‌ வென்று 
தெற்கு மோக்ஷபுரியான காஞ்சிபுரத்திற்கு ஆதி சங்கர 
பகவத்பாதர்கள்‌ வந்து இந்த புனித நகரத்தில்‌ தனது வாழ்வின்‌ 
மாலை நேர ஆண்டுகளை கழித்து வந்தார்‌. மிகவும்‌ சிறந்த உயர்ந்த 
நிகழ்ச்சி அங்கு நடந்ததில்‌ சங்கரர்‌ காஞ்சியில்‌ ஸர்வஞ்ஜ பீடம்‌ 
ஏறி அமர்ந்தது மிகவும்‌ குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இதனை 
அறிந்த நாட்டில்‌ பல பகுதிகளில்‌ இருந்த பேரறிஞர்கள்‌ இந்த கண்‌ 
கொள்ளாக்‌ காட்சியை காண்பதற்கு காஞ்சியில்‌ வந்து குவிந்தனர்‌, 
அப்படி வந்தவர்களில்‌ தமிழ்‌ பகுதியினைச்‌ சார்ந்த பிரம்ம தேசம்‌ 
மற்றும்‌ அதன்‌ சுற்றுப்புரத்தில்‌ இருந்த அறிஞர்கள்‌ சங்கரரிடம்‌ 
தேவபேதம்‌, மூர்த்தி பேதம்‌ முதலியவற்றைப்‌ பற்றி 
விவாதித்தனர்‌. தன்னுடைய அத்வைத கொள்கையினை 
தெளிவாக விளக்கும்‌ திறமையால்‌, அவர்களின்‌ விவாதத்திற்கு 
முற்றுப்புள்ளி வைத்து அவர்களும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 
முடிவிற்கு கொணர்ந்தார்‌. ஸர்வஜ்ஞ பீடத்தில்‌ வெற்றிகரமாய்‌ 
ஏறிஅமர்ந்த பின்‌ அவருடைய கவனத்தை மிகவும்‌ கவர்ந்தவன்‌ 7 
வயது நிரம்பிய ஒரு சிறுவன்‌. அவனுடைய பெற்றோர்கட்கு 
சொல்லியனுப்பி அவர்களும்‌ தங்களின்‌ மகனுடன்‌ வந்து சங்கரரை 
வணங்கினர்‌. அப்போது மிகவும்‌ பெருமை வாய்ந்த ஆசார்யர்கள்‌ 
அவர்களிடம்‌ காஞ்சி மடத்தில்‌ தனது அடுத்த வாரிசாக 
அவர்களின்‌ மகனை நியமிக்கின்ற தனது விருப்பத்தை 
தெரிவித்தார்கள்‌. பெற்றோர்கள்‌ மிகவும்‌ மகிழ்ந்து ஆசார்யர்களின்‌ 
விருப்பத்திற்கு சம்மதம்‌ தெரிவித்தனர்‌. 


அதன்பின்‌ ஆசார்யர்கள்‌ அந்த சிறுவனுக்கு ஸன்யாஸ ஆசிரமம்‌ 
அளித்து தீக்ஷா நாமமாக “ஸர்வஞ்ஞாத்மன்‌"' என்ற திருநாமத்தையும்‌ 
வழங்கினார்கள்‌. இளம்‌ ஸன்யாஸி ஸ்ரீ ஸுரேச்வராசர்யரின்‌ 
பொறுப்பில்‌ விடப்பட்டார்‌. ஸ்ரீ ஸர்வளுஞாத்மன்‌ ஸ்ரீ காஞ்சி சங்கர 
மடத்தின்‌ பீடாதிபதியாக பல்லாண்டுகள்‌ விளங்கினார்கள்‌. 
அவர்கள்‌ ஒரு தெளிவான சுருக்கம்‌ அல்லது ஸ்ரீ சங்கர 
பகவத்பாதரின்‌ ஸுத்ர பாஷ்யத்திற்கு மேற்கொண்டு ஒரு 
வியாக்யான விரிவுரை எழுதினார்கள்‌. ஸர்வஞ்ஞாத்மாவின்‌ 
விரிவுரை “ஸம்க்ஷேப ஸாரீரிகா” என்று பெயருடன்‌ புகழுடன்‌ 
வழங்கப்படுகிறது. “ஸர்வஞ்ளு விலாஸம்‌” என்று கவிதை 
தத்துவநூல்‌ ஒன்றும்‌ அவர்‌ எழுதியுள்ளார்‌ என்று கூறப்படுகிறது. 
அவரின்‌ ஸம்க்ஷேப ஸாரீரிக என்ற நூல்‌ 1267 ஸ்லோகங்கள்‌ 
கொண்டது. மிகவும்‌ பொருள்‌ செரிந்தது. கம்பீரமானது. எளிய 
நடையில்‌ அமைந்தது. பல நிகழ்வுகள்‌ நிறைந்த, புகழ்மிக்க, 
அன்னாரின்‌ வாழ்வும்‌ முடிவிற்கு வந்தது. ஸ்ரீ ஸர்வஞ்ஞாத்மன்‌ நள 
வருடம்‌ வைசாக மாத க்ருஷ்ண பக்ஷ சதுர்தசி (364 BC) அன்று 
காஞ்சியில்‌ விதேஹ முக்தி அடைந்தார்கள்‌. 


2,.ஸ்ரீ ஸத்ய போதேந்திர ஸரஸ்வதி 


சேர நாட்டினைச்‌ சார்ந்த அமராவதி தீர்த்தத்தைச்‌ சார்ந்தவர்‌. 
இவருடைய பூர்வ ஆசிரமத்தில்‌ அதாவது ஸன்னியாசியாக 
ஆவதற்கு முன்பு இவர்‌ பழனிசர்‌ என்று பெயர்‌ கொண்டிருந்தார்‌. 
இவருடைய தந்தையாரின்‌ பெயர்‌ கலிஹேச சர்மா. இவர்‌ 
சாங்கியர்கள்‌, பெளத்தர்கள்‌, ஜைனர்கள்‌ ஆகியோருடன்‌ 
போராடியவர்‌. இவர்‌ சங்கரபாஷ்யத்திற்கு விளக்க விரிவுரையாக 
அமைந்த “பாதக சத'' என்ற நூலின்‌ ஆசிரியர்‌. ஸ்ரீ ஸத்ய போதேந்திர 
ஸரஸ்வதி காஞ்சியில்‌ நந்தன வருட வைசாக மாத கிருஷ்ண பக்ஷ 
அஷ்டமி திதியில்‌ (268 BC ) விதேஹ முக்தி அடைந்தார்‌. 


5. ஸ்ரீ ஞானானந்தேந்திர ஸரஸ்வதி 
இவர்‌ ஸன்னியாஸம்‌ பெறுவதற்கு முன்‌ ஞானோத்தமன்‌ என்று 


6 


அழைக்கப்பட்டார்‌. இவர்‌ திராவிட பிராம்மணரான நாகேசரின்‌ ' 
மகன்‌. இவர்‌ ஒரு சிறந்த தர்க்கவாதி. ஸ்ரீ ஸுரேஸ்வராசார்யரின்‌ 
நிஷ்கர்ம்ய ஸித்தி என்ற நூலிற்கு “சந்திரிகா” என்று பெயர்‌ 
கொண்ட விளக்க உரை எழுதியுள்ளார்‌. இந்த சந்திரிகா நூலில்‌ இவர்‌ 
தனது குருநாதர்‌ ஸ்ரீ ஸத்ய போத இந்திர ஸரஸ்வதி அவர்களையும்‌, 
பரமகுரு ஸ்ரீ ஸர்வளுஞாத்மரைப்‌ பற்றியும்‌ மிகவும்‌ உயர்வாகக்‌ 
கூறியுள்ளார்‌. மைசூர்‌ பல்கலை கழகத்தின்‌ பேராசிரியர்‌ ஹிரணய்யா 
என்பவர்‌ இந்த சந்திரிகா என்ற விளக்க உரை நூலை தொகுத்து 
அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்‌. ஸ்ரீ ஞானானந்தேந்திர ஸரஸ்வதி 
காஞ்சியில்‌ உள்ள ஸர்வஞாஸ்ரமத்தின்‌ புகழையும்‌ பெருமையையும்‌ 
தன்னைப்‌ பற்றியும்‌ கூறியுள்ளார்‌, மன்மத ஆண்டு மார்கழி மாத சுக்ல 
சப்தமியில்‌ (205 BC) இவர்‌ காஞ்சியில்‌ விதேக முக்தி அடைந்தார்‌. 


6. ஸ்ரீ ஸுதானந்தேந்திர ஸரஸ்வதி 


வேதாரண்யத்தை சார்ந்த பார்ஷ பண்டிதரின்‌ மகன்‌ இவர்‌. இவரின்‌ 
முந்தியை பெயர்‌ விஸ்வநாதன்‌. இவர்‌ ஒரு திராவிட பிராம்மணர்‌. 
ஸ்ரீ ஸுதானந்தேந்திர ஸரஸ்வதி நள ஆண்டு ஜ்யேஷ்டமாத சுக்ல 
, ஷஷ்டி அன்று (124 BC) காஞ்சியில்‌ விதேக முக்தி அடைந்தார்‌. 


7. ஸ்ரீ ஆனந்தஞானேந்திர ஸரஸ்வதி 


இவரின்‌ ஸன்யாஸத்திற்கு முந்தய பெயர்‌ சின்னய்யா. இவர்‌ 
சூர்யநாராயண மகியின்‌ மகன்‌. சேர நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ 
கெளரி பக்தர்‌ கடவுள்‌ அருளால்‌ இலக்கிய ஆற்றல்‌ மிகவும்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ சங்கர பாஷ்யத்திற்கும்‌ ஸுரேஷ்வாசார்யரின்‌ 
வார்த்திகத்திற்கும்‌ விளக்க உரை எழுதியுள்ளார்‌. இவர்‌ ஸ்ரீ 
சைலத்தில்‌ குரோதன ஆண்டு வைகாசி மாதம்‌ கிருஷ்ணபக்ஷ நவமி 
அன்று (55 86) விதேக முக்தி அடைந்தார்‌. 


8. ஸ்ரீ கைவல்யானந்த யோகேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ ஆந்திர பிரதேசத்தில்‌ உள்ள திருப்பதியை சார்ந்தவர்‌. 
ஸன்யாஸத்திற்கு முன்பு இவர்‌ பெயர்‌ மங்கண்ணா. இவர்‌ 


ட்‌ 


த்ரைலிங்க சைவய்யா என்பவரின்‌ மகன்‌. இவர்‌ ஸர்வதாரி ஆண்டு 
மகர மாத முதல்‌ நாளன்று (28 AD) காஞ்சியில்‌ விதேக முக்தி 
அடைந்தார்‌. 


2. ஸ்ரீ க்ருபா சங்கரேந்திர ஸரஸ்வதி 


பிறப்பால்‌ ஆந்திரதேச பிராம்மணர்‌. ஸன்யாஸத்திற்கு முந்திய 
இவர்‌ பெயர்‌ கங்கேசோ பாத்யாய. சங்கர பகவத்‌ பாதர்களின்‌ 
காலத்திற்குப்‌ பிறகு மதம்‌ சீரழிந்து, தீய பழக்க வழக்கங்கள்‌ பல 
வந்து போன சூழ்நிலையைப்‌ போக்கி தூய்மை படுத்துவது ஒன்றே 
தனது தலையாயபணி என்று தன்னை அர்ப்பணித்துக்‌ 
கொண்டவர்‌, தூய்மையை நிலைநாட்டியவர்‌. ஆதிசங்கரர்‌ துவக்கி 
வைத்த பணியை மேலும்‌ தொடர்ந்து அதனை நிலைநாட்டிய 
பெருமை ஸ்ரீ க்ருபா சங்கரரையே சாரும்‌. மிகுந்த 
உத்ஸாகத்துடனும்‌, துணிவுடனும்‌ தனது குருநாதர்‌ விட்டுச்‌ சென்ற 
பணியை தொடர்ந்து கடைபிடித்து ஷண்மதத்தின்‌ உயர்வையும்‌, 
பெருமையையும்‌ நிலைநாட்டி சிவன்‌, விஷ்ணு, அம்பிகை, 
சூரியன்‌, கணபதி. ஸ்கந்தர்‌ ஆகியவர்களை தூய்மையாகப்‌ 
முறைப்படி நியமத்துடன்‌ வழிபடும்‌ நடைமுறைகளை 
ஏற்படுத்தினார்‌. சுருங்க சொல்வதனால்‌, பிற்காலத்தில்‌ சைவ 
நாயன்மார்கள்‌ பக்தி நெறியை பின்பற்ற தளம்‌ அமைத்துக்‌ 
கொடுத்தவர்‌ இவர்‌ என்று துணிந்து சொல்லலாம்‌. பிற்காலத்தில்‌ 
வந்த சைவ வைணவ சமயாசாரியர்கள்‌ ஆதிசங்கரருக்கும்‌ 
கிருபாசங்கருக்கும்‌ மிகவும்‌ கடமைப்பட்டுள்ளனர்‌ எனில்‌ அது 
மிகையாகாது, அந்த இருவரும்‌ முதலில்‌ மேற்கொண்ட 
பணிகளால்தான்‌ பின்னால்‌ வந்தவர்கள்‌ மேற்கொண்ட சீத்திருத்தம்‌ 
மிகவும்‌ எளிமையாகியது. விபவ ஆண்டு கார்த்திகை மாதம்‌ 
கிருஷ்ணபக்ஷ திரிதியையில்‌ (69 AD) விந்திய பகுதிக்கு 
அருகாமையில்‌ இவர்‌ விதேக முக்தி அடைந்தார்‌ என்று 
கூறப்படுகிறது. 


10. ஸ்ரீ ஸுரேஸ்வரேந்திர ஸரஸ்வதி 


. ஸ்ரீகிருபா சங்கரருக்கு பின்னால்‌ வந்தவர்‌ மகராஷ்டிரத்தைச்‌ சார்ந்த 
மஹேஸ்வரன்‌ என்ற பூர்வ ஆசிரம பெயர்‌ கொண்டவர்‌. இவர்‌ 
ஈஸ்வர பண்டிதரின்‌ மகன்‌. இவர்‌ காஞ்சியில்‌ அக்ஷய வருடம்‌ 
ஆஷாட மாத பெளர்ணமியில்‌ (127 A) விதேக முக்தி அடைந்தார்‌. 


11. ஸ்ரீ சிவானந்தேந்திர சித்கணேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ கர்நாடகாவைச்‌ சார்ந்த பிராம்மணர்‌. இவர்‌ தந்தையார்‌ பெயர்‌ 
உஜ்வலபட்‌. இவரின்‌ பூர்வாசிரம பெயர்‌ ஈஸ்வர வடு. இவர்‌ 
சிவாத்வைத்தைச்‌ சார்ந்தவர்‌. விரோதிகிருத்‌ ஆண்டு ஜ்யேஷ்ட மாத 
சுக்ல தசமியில்‌ (172 AD) இவர்‌ விருத்தாசலத்தில்‌ விதேக முக்தி 
அடைந்தார்‌. 


12. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி 


பாலாற்றிற்கு அருகாமையில்‌ உள்ள ஒரு கிராமத்தைச்‌ சார்ந்தவர்‌. 
இவரின்‌ தந்தையார்‌ பெயர்‌ வத்ஸபட்டா. இவரின்‌ பூர்வாசிரம பெயர்‌ 
ஹரி. இவர்‌ மடத்தின்‌ நிர்வாக பொறுப்புகள்‌ யாவற்றையும்‌ 
தன்னுடைய சீடரிடம்‌ ஒப்படைத்து விட்டு ஒரு சிறப்பு முறை 
யோகத்தில்‌ ஆழ்ந்திருந்தார்‌. அறுபத்தி மூன்று ஆண்டுகள்‌ ஆட்சி 
செய்து ஆனந்த ஆண்டு ஆஷாடமாத சுக்ல நவமி அன்று 
சேஷாசலத்தில்‌ இருக்கும்‌ ஒரு குகையில்‌ மறைந்து விட்டார்‌. 

18. ஸ்ரீ ஸச்சிதானந்தேந்திர ஸரஸ்வதி 
பூர்வாசிரமத்தில்‌ சேஷைய்யா என்று அழைக்கப்பட்ட இவர்‌ கடிலம்‌ 
நதிக்கரையில்‌ இருக்கும்‌ ஒரு கிராமத்தைச்‌ சார்ந்தவர்‌. இவர்‌ ஸ்ரீதர 
பண்டிதரின்‌ மகன்‌. இவருக்கு முந்தய ஆசாரியரைப்‌ போன்றே 
இவரும்‌ தனது சீடரிடத்தில்‌ ஸ்ரீ மடத்தின்‌ நிர்வாகப்‌ பொறுப்பை 
ஒப்படைத்து விட்டு காஞ்சியைச்‌ சுற்றி நிர்வாண நிலையில்‌ 


(அவதூத) திரிந்து வந்தார்‌. இங்கனம்‌ முப்பத்திரண்டு ஆண்டுகட்கு 
மேல்‌ அலைந்து திரிந்து காஞ்சியில்‌ உள்ள ஒரு கோயிலில்‌ இவர்‌ 


்‌ 9 


மறைந்து விட்டார்‌ என்று கூறப்படுகிறது. இவரின்‌ பூத உடல்‌ ஒரு 
லிங்க வடிவமாக மாறிவிட்டது. இதனை காஞ்சியில்‌ கர ஆண்டு 
மார்கழி மாதம்‌ சுக்ல பிரதமை திதியில்‌ (272 AD) 
காயோரோஹணேச்வரர்‌ என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 


14. ஸ்ரீ வித்யாகணேந்திர ஸரஸ்வதி 


பிறப்பால்‌ ஆந்திரர்‌, இவருடைய பூர்வாசிரம பெயர்‌ நயனை, நேதா 
சாத்திரங்களில்‌ கைதேர்ந்தவர்‌. உக்கிர பைரவரை 
சாந்தப்படுத்தியவர்‌ என்று கூறப்படுகிறது. தாது வருடம்‌ மார்கழி 
மாதம்‌ அமாவாசை அன்று அகத்தியர்‌ மலையில்‌ விதேக முக்தி 
அடைந்தார்‌ (317 அஈ) 


15. ஸ்ரீ கங்காதரேந்திர ஸரஸ்வதி 


ஆந்திராவில்‌ இருந்து வந்து காஞ்சியில்‌ வசித்த பத்ரகிரியின்‌ மகன்‌. 
இவருடைய பூர்வாசிரம பெயர்‌ சுபத்ரன்‌. கங்காதரர்‌ தனது கல்வி 
அறிவால்‌ புகழ்‌ பெற்றவர்‌. ஸர்வதாரி ஆண்டு, சித்திரை மாத சுக்ல 
பிரதமையில்‌ (329 AD) அகத்திய மலையில்‌ விதேக முக்தி 
அடைந்தார்‌. 


16. ஸரீ உஜ்வல சங்கரேந்திர ஸரஸ்வதி 


ஸன்யாஸத்திற்கு முன்பு இவர்‌ மாஅச்யுத கேசவர்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. பிறப்பால்‌ இவக ஒரு மஹாராஷ்டிரா 
பிராம்மணர்‌. சமயத்தில்‌ மாறுபட்ட கருத்துக்‌ கொண்டவர்களை 
எதிர்த்து போராடுபவர்‌. தன்னுடைய திக்விஜய பயணத்தின்‌ போது 
சிந்து நதிக்கும்‌ அப்பால்‌, தனது வாதத்‌ திறமையால்‌ ஜைன 
மதத்தைப்‌ பின்பற்றியவர்களை வென்றார்‌. அவர்‌ காஷ்மீரத்திற்கு 
விஜயம்‌ செய்து காலாபூரி என்னும்‌ இடத்தில்‌ விதேக முக்தி 
அடைந்தார்‌. அந்த சமயத்திலிருந்து அந்த இடம்‌ உஜ்வல 
மஹாயதிபுரம்‌ என்று அழைக்கப்படுகிறது. அக்ஷய வருஷம்‌ விசாக 
மாதம்‌ சுக்ல அஷ்டமி திதியில்‌ (367 AD) அவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


10 


- 17. ஸ்ரீ ஸதாசிவேந்திர ஸரஸ்வதி 


காஷ்மிரத்தின்‌ பிராம்மண அமைச்சரான தேவமிச்ராவின்‌ மகன்‌. 
தனது இளவயதில்‌ வேதாந்தத்தில்‌' மிகுந்த நாட்டம்‌ 
கொண்டிருந்தார்‌. இவருக்கு ஸன்யாஸ தீக்ஷை அளித்தவர்‌ உஜ்வல 
சங்கரர்‌. இவர்‌ எங்கு சென்றாலும்‌ தினமும்‌ பிராம்மணர்கட்கு 
உணவளித்து வந்தார்‌. பவ வருடம்‌ ஜ்யேஷ்ட மாதம்‌ சுக்ல தசமியில்‌ 
(375 AD) நாஸிக்‌ அருகில்‌ உள்ள த்ரயம்பகத்தில்‌ விதேக முக்தி 
அடைந்தார்‌. ்‌ 


18. ஸ்ரீ யோக திலக ஸுரேந்திர ஸரஸ்வதி 
மஹாராஷ்டாத்தைச்‌ சேர்ந்தவர்‌. மாதவர்‌ என்பவரின்‌ மகன்‌. மிகவும்‌ 
அபக்யாதி பெற்ற சார்விவாக துர்‌ த்வியை வாதத்தில்‌ வென்றவர்‌. 
தருண வருடம்‌, மார்கழி மாதம்‌ சுக்ல பிரதமையில்‌ உஜ்ஜெயினுக்கு 
அருகாமையில்‌ (385 AD) முக்தி அடைந்தார்‌. 


1௮. ஸ்ரீ மார்தாண்ட வித்யா கணேந்திர ஸரஸ்வதி 


சூர்யதாஸர்‌ என்றொரு பெயரும்‌ இவருக்கு உண்டு. உமேச சங்கரன்‌ 
என்பவரின்‌ மகன்‌. இவருடைய பூர்வாசிரம பெயர்‌ ஸ்ரீ கண்டன்‌. 
இளம்‌ வயதில்‌ வெண்குஷ்ட நோயால்‌ அவதிப்பட்டவர்‌. தினமும்‌ 
சூரியனை 10௦08 தடவை வணங்கியதால்‌ நோய்‌ பூரணமாக 
குணமாகப்‌ பெற்றவர்‌. இவர்‌ பீடத்திற்கு 18வது வயதில்‌ வந்தவர்‌. 
13 ஆண்டுகள்‌ பீடாதிபதியாக இருந்தவர்‌. ஹேவிளம்பி ஆண்டு 
புரட்டாசி மாதம்‌ கிருஷ்ணபக்ஷ நவமி திதியில்‌ (398 AD) கோதாவரி 
நதிக்கரையில்‌ உள்ள கிராமத்தில்‌ முக்தி அடைந்தார்‌. 


20. ஸ்ரீமூக சங்கரேந்திர ஸரஸ்வதி 


ஜ்யோதிஷமும்‌ வான சாஸ்திரமும்‌ அறிந்த வித்யாவதி என்பவரின்‌ 
மகன்‌. இவர்‌ பிறப்பிலேயே செவிட்டூமை: தேவி காமாக்ஷியின்‌ 
இன்னருளால்‌ பேசும்‌ திறன்‌ பெற்றார்‌. இதனைக்‌ கேள்வியுற்ற 
அப்போதிருந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 


44 


வித்யாகணேந்திர ஸரஸ்வதி, அந்த சிறுவனின்‌ பெற்றோருக்கு 
சொல்லி அனுப்பி வரவழைத்து அவர்களிடம்‌ தான்‌ அந்த 
சிறுவனுக்கு ஸன்யாஸம்‌ கொடுக்க இருப்பதாக தெரிவித்தார்‌. 
அவர்களின்‌ அங்கீகாரம்‌ பெற்று அந்த சிறுவனுக்கு அவர்‌ ஸன்யாஸ 
தீசைஷ அளித்து தனது வாரிசாக ஸ்ரீ காமகோடி பீடத்தில்‌ நியமித்தார்‌. 


உஜ்ஜைன்‌ விக்ரமாதித்ய ஸாகரி, சிலகால காஷ்மீர மன்னனாக 
இருந்த மாத்ருகுப்தர்‌. பின்பு அவருக்குப்பின்‌ மன்னனாக 
பிரவாஸேனர்‌ ஆகியோர்‌ இந்த மிகச்‌ சிறந்த ஆசாரியரின்‌ பாத 
ஸேவை செய்வதை தங்களது பாக்கியமாகப்‌ கருதினார்கள்‌. 
காமாக்ஷியின்‌ மீது உணர்ச்சி பொங்க வெளிப்பட்ட மூக பஞ்சசதி 
என்ற நூலை இயற்றியவர்‌ இவர்‌. இந்த நூலின்‌ இனிமையான 
சுவைக்கு போட்டி போடக்‌ கூடியதாக லீலா சுகரின்‌ “க்ருஷ்ண 
கர்ணாமிர்தம்‌'” ஒன்றுதான்‌ என்று சொல்லப்படுகிறது. தாது வருடம்‌ 
சிரவண மாதம்‌ பெளர்ணமி அன்று (437 AD) கோதாவரி 
நதிக்கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


21. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி (11) 


கொங்கண பிரதேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌ அச்யுதரின்‌ மகன்‌. இவர்‌ மூக 
சங்கரருக்குப்‌ பின்‌ காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக ஆனார்‌. வியாய 
வருடம்‌ சிரவண மாதம்‌, க்ருஷ்ண பக்ஷ அஷ்டமியில்‌ (447 அ௱:) 
காசியில்‌ முக்தி அடைந்தார்‌. 


22. ஸ்ரீ பரிபூர்ண போதேந்திர ஸரஸ்வதி 


மஹராஷ்டிரத்தில்‌ ரத்ன கிரியைச்‌ சேர்ந்த ராமநாதன்‌ என்பவரின்‌ 
மகன்‌. ஸன்யாஸத்திற்கு முன்பு இவர்‌ பெயர்‌ மதுரா. இவர்‌ ஒரு சிறந்த 
மருத்துவரும்‌ யோகியும்‌ ஆவார்‌. ரெளத்ரி ஆண்டு கார்த்திகை மாதம்‌ 
சுக்ல நவமியில்‌ (481 A) இவர்‌ ஜகன்னாத கேஷத்திரத்திற்கு 
அருகில்‌ முக்தி அடைந்தார்‌. 


23. ஸ்ரீ ஸாட்சி ஸுகேந்திர ஸரஸ்வதி 


ஆந்திராவில்‌ உள்ள ஸ்ரீகாகுளத்தைச்‌ சேர்ந்தவர்‌ இவர்‌. இவரின்‌ 
தந்தையார்‌ பெயர்‌ சோம நாராயணன்‌. இவருடைய பூர்வாசிரம 
பெயர்‌ கிரீசன்‌. இவர்‌ ஒரு சிறந்த சுப்ரமண்ய பக்தர்‌. கர வருடம்‌ 
விசாக மாதம்‌ சுக்ல பக்ஷ ஸப்தமியில்‌ (512 AD) ஜகன்னாத 
க்ஷேத்திரத்திற்கு அருகில்‌ முக்தி அடைந்தார்‌. 


24. ஸ்ரீ சித்‌ ஸுகேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ கொங்கண பிரதேசத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஸன்யாஸத்திற்கு முன்பு 
இவர்‌ பெயர்‌ சிவ சர்மா. பீடாதிபதியாக இருந்த காலம்‌ முழுவதும்‌ 
இவர்‌ கொங்கணத்திலேயே இருந்து வந்தார்‌. பிரபவ ஆண்டு 
சிரவண மாதத்தில்‌ பஹுள நவமியில்‌ (527 AD) ரத்னகிரிக்கு 
அருகாமையில்‌ முக்தி அடைந்தார்‌. 


ஸ்ரீ ஸத்சித்தானந்த கணேந்திர ஸரஸ்வதி 

ஸ்ரீ முஷ்ணத்தைச்‌ சேர்ந்த கிருஷ்ணன்‌ என்பவரின்‌ மகன்‌. இந்தியா 
முழுவதிலும்‌ மும்முறை வெகு விரிவாக பயணம்‌ செய்தவர்‌. மிகச்‌ 
சிறந்த யோகி. பிரபவ ஆண்டு ஆஷாட மாதம்‌ சுக்ல பக்ஷ 


பிரதமையில்‌ (548 AD) தனது யோக வலுமையால்‌ கோகர்ணத்தில்‌ 
லிங்கமாக ஆனவர்‌. 


ஸ்ரீ பிரஞ்ஞா கணேந்திர ஸரஸ்வதி 


பிலுகினி நதிக்கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ பிரபாகரன்‌ 
என்பவரின்‌ மகன்‌ இவர்‌. இவரின்‌ முந்தைய பெயர்‌ சோணகிரி. 
ஸ்வபானு வருடம்‌, வைகாசி மாதம்‌ சுக்ல அஷ்டமி திதியில்‌ (565 
AD) காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 


2 1. ஸ்ரீ சித்‌ விலாஸேந்திர ஸரஸ்வதி 


ஹஸ்த கிரியைச்‌ சேர்ந்த மதுசூதனரின்‌ மகன்‌ இவர்‌. இவருடைய 
முந்தைய பெயர்‌ ஹரிகேசவர்‌. இவர்‌ ஆந்திர பிரதேசத்தைச்‌ 
13 


பூ 


சேர்ந்தவர்‌. துர்முகி ஆண்டு, சித்திரை மாதம்‌ முதல்‌ நாளன்று 
(577AD) காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 


28. ஸ்ரீ மஹாதேவேந்திர ஸரஸ்வதி 


பத்ராசலத்தைச்‌ சேர்ந்த பானுமிச்ரா என்பவரின்‌ மகன்‌ இவர்‌. 
சன்யாஸத்திற்கு முன்பு இவர்‌ பெயர்‌ சேஷ நாராயணன்‌. இவர்‌ 
மைத்ல பிராம்மண வகுப்பைச்‌ சார்ந்தவர்‌. ஆந்திர தேசத்தில்‌ குடி 
புகுந்தவர்‌. ரெளத்ரி ஆண்டு அஸ்வினி மாதம்‌ கிருஷ்ண தசமியில்‌ 
காஞ்சியில்‌ (601 AD) முக்தி அடைந்தார்‌. 


29. ஸ்ரீ பூர்ண போதேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ ஸ்ரீபதி என்பவரின்‌ மகன்‌. இவரின்‌ முந்தைய பெயர்‌ 
கிருஷ்ணன்‌. ஈச்வர ஆண்டு சிரவண மாதம்‌ சுக்ல பக்ஷ ஏகாதசி 
அன்று (818 AD) காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 


30. ரீ போதேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ கஜஹஸ்தி என்பவரின்‌ மகன்‌. இவரின்‌ பூர்வாசிரம பெயர்‌ 
பாலய்யா. ஆனந்த வருடம்‌ வைகாசி மாதம்‌ கிருஷ்ணபக்ஷ 
சதுர்த்தியில்‌(655AD) காஞ்சியில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


91. ஸ்ரீ பிரம்மானந்த கணேந்திர ஸரஸ்வதி 


கடில நதிக்கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ வசித்து வந்த 
அனந்தரின்‌ மகன்‌ இவர்‌, பிறப்பால்‌ திராவிட பிராம்மணார்‌. இவரின்‌ 
பூர்வாசிரம பெயர்‌ ஜ்யேஷ்டருத்ரன்‌. ஆறு தரிசனங்களிலும்‌ 
வல்லுனர்‌. காஷ்மீர மன்னர்‌ லலிதாதித்ய முக்தபீடர்‌, மற்றும்‌ 
மிகச்சிறந்த நாடகாசிரியர்‌ பவபூதி ஆகியவர்களால்‌ மிகவும்‌ 
புகழ்ந்து பாராட்டப்பட்டவர்‌. பிரபவ ஆண்டு ஜ்யேஷ்ட மாதம்‌ 
சுக்லபக்ஷ துவாதசி திதியில்‌ (66840) காஞ்சியில்‌ இவர்‌ முக்தி 
- அடைந்தார்‌. 


14 


92. ஸ்ரீ சிதானந்த கணேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ கண்வ சங்கரர்‌ என்பவரின்‌ மகன்‌. இவருடைய முந்தைய 
பெயர்‌ பத்மநாபன்‌. இவர்‌ சிறந்த யோகி. இவர்‌ காய்ந்த சிரகுகளை 
மட்டும்‌ உண்டு உயிர்‌ வாழ்ந்து வந்தார்‌. பிரஜோத்பத்தி ஆண்டு 
மார்கழி மாதம்‌ சுக்லபக்ஷ ஷஷ்டி திதியில்‌ (672 AD) இவர்‌ 
காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 

59. ஸ்ரீ ஸத்சித்தானந்தேந்திர ஸரஸ்வதி 

இவர்‌ பாஸ்கர பரமேஷ்டி என்ற பெயரிலும்‌ அறியப்பட்டவர்‌. 
சந்திரபாக நதிக்கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ வசித்த 
ப்ரெளதராமண்ணா என்பவரின்‌ மகன்‌. இவரின்‌ முந்தைய பெயர்‌ 
சிம்மண்ணா. இவர்‌.பல மொழிகள்‌ பேசும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌. 
காஞ்சி மடத்து கட்டிடங்களை சீரமைத்து மிகவும்‌ புதுப்பித்தவர்‌. கர 
ஆண்டு புரட்டாசி மாதம்‌ கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டியில்‌ (692 AD) 
காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 


94. ஸரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி (111) 


வேகவதி ஆற்றுக்கு அருகில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ வசித்து வந்த 
மஹாதேவரின்‌ மகன்‌ இவர்‌. இவருடைய முந்தைய பெயர்‌ சாம்பு. 
இவர்‌ மிகவும்‌ விஸ்தாரமாக பயணங்கள்‌ மேற்கொண்டவர்‌. ஒரு 
சமயம்‌ காட்டுத்‌ தீயில்‌ சிக்கிக்‌. கொண்ட ஒரு குழந்தையை மிகவும்‌ 
தைரியமாகவும்‌, துணிச்சலாகவும்‌ காப்பாற்றியவர்‌. ஸெளம்ய 
ஆண்டு மார்கழி மாதம்‌ பெளர்ணமி தினத்தன்று (71௦ AD) 
காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 

95. ஸ்ரீ சித்ஸுகேந்திர- ஸரஸ்வதி (11) 
வேதாசலத்தைச்‌ சேர்ந்த விலோஷர்‌ என்பவரின்‌ மகன்‌. 
ஸன்யாஸத்திற்கு முன்பு இவரின்‌ பெயர்‌ ஸுசீல கமலாச்ஷர்‌. தாது 


ஆண்டு ஆஷாட மாதம்‌, சுக்ல ஷஷ்டி திதியில்‌ (737 AD) ஸஹ்ய 
மலைப்பகுதியில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


15 


36. ஸ்ரீ சித்‌ ஸுகானந்தேந்திர ஸரஸ்வதி 


பாலாறுக்கு அருகாமையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ வசித்து வந்த 
சோமகிரி என்பவரின்‌ மகன்‌. இவர்‌ ஒரு திராவிட பிராம்மணர்‌. 
இவரின்‌ முந்தைய பெயர்‌ ஸுரேசர்‌. ஹேவிளம்பி ஆண்டு 
அஸ்வினி மாதம்‌ பெளர்ணமி தினத்தன்று (758 AD) காஞ்சியில்‌ 
முக்தி அடைந்தார்‌. 


9 7. ஸ்ரீ வித்யா கணேந்திர ஸரஸ்வதி (11) 


இவர்‌ பாலசந்திரர்‌ என்பவரின்‌ மகன்‌. இவரின்‌ முந்தைய பெயர்‌ 
சூர்யநாராயணன்‌. பிரபவ ஆண்டு புஷ்ய மாதத்தில்‌ கிருஷ்ணபக்ஷ 
துவிதியையில்‌ (795 AD) புனித பயணம்‌ ர 
சிதம்பரத்தில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


98. ஸ்ரீ அபிநவ சங்கரேந்திர ஸரஸ்வதி 


ஆதிசங்கரரின்‌ வழித்தோன்றல்களில்‌ மிகச்சிறந்தவர்களில்‌ இவர்‌ 
ஒருவர்‌. பகவத்பாதர்களையும்‌ அவர்களின்‌ செய்கைகளையும்‌ 
ஒத்ததாக இவரும்‌ இவர்‌ செயல்பாடுகளும்‌ இருந்தன என்று . 
யாவரையும்‌ பிரமிக்கச்‌ செய்தன. வாக்பதிபட்டர்‌ எழுதிய “சங்கர 
விலாஸம்‌”” என்ற நூலில்‌ இவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும்‌ 
விரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில்‌ வசித்து வந்த 
விச்வஜித்‌ என்பவர்‌ இவருடைய தந்தை. ஐந்து வயதில்‌ இவருக்கு 
பூணூல்‌ போட்டு வேதங்கள்‌ கற்பிக்கப்பட்டன. தர்க்க சாத்திரத்தில்‌ 
அபாரமான அறிவு கொண்டிருந்தார்‌. தத்துவத்தில்‌ பல நுணுக்கமான 
கேள்விகட்கு பதில்‌ சொல்பவராகவும்‌, கேள்வி கேட்பவராகவும்‌ 
திகழ்ந்தார்‌. அந்த காலத்தில்‌ மிகவும்‌ புகழ்‌ பெற்று விளங்கிய 
வாக்பதி பட்டரை தனது வாதத்‌ திறமையால்‌ வென்றார்‌. ஸர்வஞ 
பீடத்தில்‌ காஷ்மீரில்‌ இவர்‌ ஏறினார்‌. இமாலயத்தில்‌ உள்ள ஆத்ரேய 
மலையில்‌ உள்ள தத்தாத்ரேயரின்‌ குகையில்‌ இவர்‌ நுழைந்தார்‌ 
எனவும்‌ சித்தார்த்தி ஆண்டு ஆஷாட மாதம்‌ அமாவாச்யை அன்று 


16 


(840 AD) தனது மனித வாழ்க்கையை அங்கேயே முடித்துக்‌ 
கொண்டார்‌ எனவும்‌ கூறப்படுகிறது. 


9. ஸ்ரீ ஸத்சித்‌ விலாஸேந்திர ஸரஸ்வதி 


கன்யாகுப்ஜத்தில்‌ வசித்த கமலேச்வரர்‌ என்பவரின்‌ மகன்‌ இவர்‌. 
இவருக்கு ஸன்யாஸத்திற்கு முன்பு ஸ்ரீபதி என்ற பெயர்‌ வழங்கி 
வந்தது. வெகுகாலம்‌ இவர்‌ பத்ம புரத்தில்‌ வசித்து வந்தார்‌. நந்தன 
ஆண்டு வைகாசி மாதம்‌ பெளர்ணமி தினத்தன்று (873 0) இவர்‌ 
... காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 


40. ஸ்ரீ மஹா தேவேந்திர ஸரஸ்வதி (11) 


கர்நாடகாவில்‌ வசித்த கன்னய்யா என்பவரின்‌ மகன்‌ இவர்‌. இவனது 
பூர்வாசிரம பெயர்‌ சிவராமபட்டர்‌. இவர்‌ மிகவும்‌ பார்ப்பதற்கு 
அழகாக இருந்ததால்‌ இவர்‌ சோபானா, ரஜ்வலா என்றும்‌ 
அழைக்கப்பட்டார்‌. பவ ஆண்டு வைகாசி மாதம்‌ சுக்லபக்ஷ 
ஷஷ்டியில்‌ (915 AD) காஞ்சியில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


41. ஸ்ரீ கங்காதரேந்திர ஸரஸ்வதி (11) 


இவர்‌ ஸ்ரீ மஹாதேவேந்திரருக்குப்‌ பிறகு பட்டம்‌ பெற்றவர்‌. பீமா 
நதிக்கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ வசித்து வந்த உமேச 
பட்டாவின்‌ மகன்‌ இவர்‌. இவரின்‌ முந்தைய பெயர்‌ அப்பண்ணா, 
இவர்‌ கர்நாடகாவைச்‌ சேர்ந்தவர்‌. கண்பார்வை இழந்த 
கவிராஜசேகரனுக்கு கண்பார்வை அளித்தவர்‌ என்று இவரைப்‌ 
பற்றி கூறப்படுகிறது. ஸெளம்ய ஆண்டு சிரவண மாதம்‌ சுக்கிலபக்ஷ 
பிரதமையில்‌ (950 AD) இவர்‌ காஞ்சியில்‌ முக்தி அடைந்தார்‌. 

42. ஸ்ரீ பிரம்மானந்த கணேந்திர ஸரஸ்வதி (11) 

இவருடைய தந்தையாரின்‌ பெயர்‌ சுப்ரமண்யா. ஸன்யாஸத்திற்கு 
முன்பு இவர்‌ நாஸம்பட்டா என்றழைக்கப்பட்டார்‌. ஈச்வர ஆண்டு 
சிரவண மாதம்‌ சுக்லபக்ஷ பிரதமையில்‌ (978 AD) இவர்‌ காஞ்சியில்‌ 
முக்தி அடைந்தார்‌. 

17 


43. ஸ்ரீ ஆனந்த கணேந்திர ஸரஸ்வதி 

துங்கபத்ரா பள்ளத்தாக்கில்‌ உள்ள கிராமம்‌ ஒன்றில்‌ வசித்து வந்த 
ஸுதேவ பட்டாவின்‌ மகன்‌. ஸன்யாஸம்‌ பெறுவதற்கு முன்‌ 
இவருக்கு இருந்த பெயர்‌ சங்கர பண்டிதர்‌. பிரமாதி ஆண்டு 
சித்திரை மாதம்‌ சுக்லபக்ஷ நவமி திதியில்‌ (1014 AD) காஞ்சியில்‌ 
இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


44. ஸ்ரீ பூர்ணா போதேந்திர ஸரஸ்வதி (11) 

கர்நாடகா பகுதியில்‌ வாழ்ந்து வந்த சிவா என்பவர்‌ இவரின்‌ தந்தை. 
இவருடைய முந்தைய பெயர்‌ ஹரி. பிரமாதி ஆண்டு புரட்டாசி 
மாதம்‌ கிருஷ்ணபக்ஷ திரயோதசியில்‌ (1040 AD) இவர்‌ காஞ்சியில்‌ 
விதேகமுக்தி அடைந்தார்‌. 

45. ஸரீ பரமசிவேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ சிவசாம்ப பண்டிதரின்‌ மகன்‌. ஸன்யாஸம்‌ பெறுவதற்கு முன்‌ 
இவர்‌ பெயர்‌ ஸ்ரீகண்டன்‌. ஸர்வரி ஆண்டு அஸ்வினி மாதம்‌ 
சுக்லபக்ஷ ஸப்தமியில்‌ (1061 AD) இவர்‌ காஞ்சியில்‌ முக்தி 
அடைந்தார்‌. 

46. ஸரீ சங்கரானந்த போதேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ சூர்யா என்பவரின்‌ மகன்‌. இவரின்‌ முந்தைய பெயர்‌ 
சோமதேவ. இவருடைய இளமை காலத்தின்‌ பெரும்பகுதி இவரின்‌ 
குருநாதருக்கும்‌ இவருக்கு முந்தைய பீடாதிபதியுமான ஸ்ரீ 
பரமசிவேந்திர ஸரஸ்வதிக்கு கைங்கர்யம்‌ செய்வதிலேயே கழிந்தது. 
இவர்‌ “கதா சரித ஸாகரம்‌”” என்ற நூலை எழுதியுள்ளார்‌. தாரா நாட்டின்‌ 
மன்னன்‌ போஜன்‌ இவருக்கு ஒரு முத்து சிவிகை அளித்து 
கெளரவித்தான்‌. ஈச்வர ஆண்டு ஆஷாட மாதம்‌ அமாவாசை 
தினத்தன்று (1098 A) அருணாசல க்ஷேத்திரத்தில்‌ முக்தி 
அடைந்தார்‌ இவர்‌. 

18 


47. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி (1V) 


இவருக்கு சந்திரசூடர்‌ என்ற மற்றொரு பெயரும்‌ உண்டு. குண்டினி 
ஆற்று பகுதியில்‌ வசித்த சுகதேவர்‌ இவரது தந்தை. இவர்‌ ஒரு 
திராவிடர்‌. ஸன்யாஸத்திற்கு முன்பு இவர்‌ பெயர்‌ ஸ்ரீ காந்தா. இவர்‌ 
திக்விஜயமாக பல ஸ்தலங்களுக்கு சென்றுள்ளார்‌. மிகச்‌ சிறந்த 
ஜெயின்‌ ஆசார்யர்‌ வித்யாலோல குமாரபால என்ற மன்னன்‌ 
அவையில்‌ இருந்தார்‌. அவர்‌ “குமாரபால சரிதம்‌'” என்ற நூலின்‌ 
ஆசிரியர்‌. அவரை சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 
வாதத்தில்‌ வென்றார்‌. ஸ்வாமிகள்‌ ஸ்ரீகாந்த சரித நூலாசிரியர்‌ மங்கா 
என்பவராலும்‌, பிரபோத சந்திரோதயம்‌, குருவிஜயம்‌ என்ற நூலின்‌ 
ஆசிரியர்‌ ஸ்ரீ கிருஷ்ண மிச்ராவும்‌, பிரஸன்ன ராகவம்‌, சந்திரலோகம்‌, 
பக்திகல்ப லதிகா, சுஹலா என்பதான நூல்களின்‌ ஆசிரியரான 
ஜயதேவரும்‌, காஷ்மீரத்தின்‌ வைத்யாபிதான சிந்தாமணி என்ற 
மருத்துவ அகராதியின்‌ ஆசிரியரான மருத்துவர்‌ ஈச்ம்‌ ஆகியோர்‌ 
மிகவும்‌ போற்றி மதித்தனர்‌. ஜயதேவர்‌, சந்திரசேகரேந்திரர்‌ 
ஹேமாசார்யரை வாதத்தில்‌ வென்றதை தனது பக்திகல்பலதிகாவில்‌ 
புகழ்ந்து எழுதியுள்ளார்‌. காஷ்மிரத்து மன்னன்‌ ஜயசிம்மன்‌ தான்‌ இந்த 
ஸ்வாமிகட்கு சேவை செய்வதை ஒரு பெரும்‌ பேறாகக்‌ கருதினான்‌. 
பார்த்திப ஆண்டு சித்திரை மாதம்‌, அமாவாச்யை அன்று (1166 AD) 
ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸ்வாமிகள்‌ அருணாசலகேஷத்திரத்தில்‌ முக்தி 
அடைந்தார்‌. 


48. ஸீ அத்வைதானந்த போதேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ சித்விலாசர்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டார்‌. பினாகினி ஆற்றின்‌ 
கரையில்‌ இருக்கும்‌ ஒரு கிராமத்தில்‌ வசித்த ப்ரேமேசர்‌ என்பவரின்‌ 
மகன்‌. இவரது பூர்வாசிரம பெயர்‌ ஸ்ரீபதி. கண்டன கண்ட கத்யம்‌, 
நைஷதம்‌ போன்ற நூல்களின்‌ ஆசிரியரான ஸ்ரீ ஹர்ஷரையும்‌, 
தாந்திரத்தைப்‌ பற்றி எழுத்தாளர்‌ ஸ்ரீ அபிநவ குப்தர்‌ என்பவரையும்‌ 
ஸ்வாமிகள்‌ வாதில்‌ வென்றார்‌. ஸ்வாமிகள்‌ “ப்ரம்ம வித்யா பரணா”“, 
“சாந்தி விவரணா” “குருப்ரதீபா” என்கின்ற நூல்களை 


19 


இயற்றியுள்ளார்‌. சித்தார்த்த ஆண்டு ஜ்யேஷ்ட மாதம்‌ சுக்லபக்ஷ 
தசமி அன்று (120௦ AD) சிதம்பரத்தில்‌ ஸ்வாமிகள்‌ முக்தி 
அடைந்தார்‌. 

49. ஸ்ரீ மஹாதேவேந்திர ஸரஸ்வதி (111) 

தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ சாயாவனத்தில்‌ வசித்த அச்யுதர்‌ என்பவரின்‌ 
மகன்‌ இவர்‌. இவருடைய முந்தைய பெயர்‌ குருமூர்த்தி. இவர்‌ மிகுந்த 
பக்தியுடன்‌ பராசக்தியை வழிபடுபவர்‌. ஆனால்‌ தாந்த்ரீகர்‌ அல்ல. 
பார்பவ ஆண்டு சிரவண மாதம்‌ கிருஷ்ணபச்ஷ அஷ்டமி அன்று 
(1247 AD) கடிலம்‌ ஆற்றங்கரையில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 
50. ஸ்ரீ சந்திர சூடேந்திர ஸரஸ்வதி 

இவருடைய தந்தையாரின்‌ பெயர்‌ அருணகிரி. இவரின்‌ முந்தைய 
பெயர்‌ கணேசர்‌. இவரின்‌ குரு ஸ்ரீ மஹாதேவர்‌ போன்றே இவரும்‌ 
பராசக்தியினை வழிபடுபவர்‌, பரதேவதையை திருப்திபடுத்த ஒரு 
கோடி நைவேத்யம்‌ ஓமத்தில்‌ அளித்தவர்‌. துர்முகி ஆண்டு 
ஜ்யேஷ்ட மாதம்‌ சுக்ல ஷஷ்டி தினத்தன்று (1297 AD) கடில 
நதிக்கரையில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


51. ஸ்ரீ வித்யா தீர்த்தேந்திர ஸரஸ்வதி 


பில்வாரண்யத்தில்‌ வசித்த சாரங்கபாணி என்பவரின்‌ மகன்‌. 
ஸன்யாஸத்திற்கு முந்தய இவர்‌ பெயர்‌ ஸர்வஞ்ஞவிஷணு. 
வேதங்களுக்கு உரை எழுதிய சாயனர்‌, பிற்காலத்தில்‌ வித்யாரணயர்‌ 
என்றழைக்கப்பட்ட மாதவர்‌, வைணவ மேதை வேதாந்த தேசிகர்‌, 
பாரதி கிருஷ்ண தீர்த்தர்‌ ஆகியோர்‌ வித்யாதீர்த்த ஸ்வாமிகளின்‌ 
சீடர்கள்‌. காஞ்சி மடத்தில்‌ 73 ஆண்டுகள்‌ கோல்‌ஓச்சி, தவம்‌-செய்ய 
இமாலயம்‌ சென்றார்‌ ஸ்வாமிகள்‌ தவத்தில்‌ 15 ஆண்டுகள்‌ 
கழிந்தபின்‌ ரக்தாக்ஷி ஆண்டு மாக மாதம்‌ சுக்ல பக்ஷ பிரதமை . 
திதியன்று (138540) ஸ்வாமிகள்‌ விதேக முக்தி அடைந்தார்கள்‌. 


20 


52. ஸ்ரீ சங்கரானந்தேந்திர ஸரஸ்வதி 


திருவிடைமருதூர்‌ அல்லது மத்யார்ஜீனம்‌ என்றழைக்கப்படும்‌ 
கிராமத்தில்‌ வகித்த பாலசந்திரன்‌ என்பவரின்‌ மகன்‌ இவர்‌. இவரின்‌ 
முந்தைய பெயர்‌ மஹேசன்‌. பட்டத்திற்கு வருவதற்கு முன்னால்‌ 
வித்யாதீர்த்த ஸ்வாமிகளுடன்‌ இமாலயத்திற்கு சென்றார்‌. 
கர்நாடகாவில்‌ எட்டு புதிய அத்வைத மதத்தை ஸ்தாபிக்க 
காரணமாக இருந்தவர்‌ இந்த சங்கரானந்தேந்திர ஸரஸ்வதி 
ஸ்வாமிகளே. ஈசா, கேன, பிரச்ன பிரஹதாண்யக முதலான 
உபநிஷத்துக்களுக்கு தீபிகை எழுதியவர்‌. பகவத்‌ கீதைக்கு விளக்க 
உரை ஆத்ம பூரண்‌ என்ற பெயரில்‌ எழுதியவர்‌. வைணவ, மத்வ 
பிரிவினர்கள்‌ நடந்தி வந்த தீவிர பிரசாரத்தை கடுமையாக 
கண்டித்தவர்‌. துர்முகி ஆண்டு வைகாசி மாதம்‌ சுக்ல பிரதமை 
தினத்தில்‌ (1417 AD) காஞ்சியில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


58. ஸ்ரீ பூர்ணானந்த ஸதாசிவேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ நாகாரண்யத்தை சேர்ந்தவர்‌. இவர்‌ தந்தையின்‌ பெயர்‌ 
நாகநாதர்‌. இவர்‌ யாத்திரையாக நேபாளம்‌ செல்ல, நேபாள மன்னன்‌ 
இவரை அரசு மரியாதையுடன்‌ வரவேற்றார்‌. பிங்கள ஆண்டு 
ஜ்யேஷ்ட மாதம்‌ சுக்ல பக்ஷ தசமியன்று (1498 AD) காஞ்சியில்‌ இவர்‌ 
முக்தி அடைந்தார்‌. 


54. ஸ்ரீ வியாஸாசல மஹாதேவேந்திர ஸரஸ்வதி 


காஞ்சியை சேர்ந்த கமலாம்பா காமேச்வர தம்பதியினரின்‌ மகன்‌ 
இவர்‌. ஸன்யாசத்திற்கு முந்தய இவரின்‌ பெயர்‌ குப்பண்ணா. இவர்‌ 
“சங்கர விஜயம்‌” என்ற நூலின்‌ ஆசிரியர்‌. அக்ஷ்ய ஆண்டு ஆஷாட 
மாதம்‌ மிருஷ்ஸாபடீஷ பிரத அல்று (1507 80) வியாஸாசலத்தில்‌ 
முக்தி அடைந்தார்‌. 


55. ஸ்ரீ சந்த்ர சூடேந்திர ஸரஸ்வதி 
தென்‌ ஆற்காடு மாவட்ட மணிமுத்தான்‌ ஆற்றின்‌ அருகில்‌ உள்ள 


21 


அஸ்மாசலத்தை சேர்ந்தவர்‌. ஸ்ரீமதி புராரி தம்பதியரின்‌ மகன்‌. 
அவரின்‌ முந்தைய பெயர்‌ அருணகிரி. இவர்‌ ஒரு திராவிட 
பிராம்மணர்‌. ஸ்வபானு ஆண்டு மீன மாதம்‌ சுக்லபக்ஷ ஏகாதசி 
அன்று (1524 &0) காஞ்சிபுரத்தில்‌ முக்தி அடைந்தார்‌. 


56. ரீ ஸர்வஞ்ஞ ஸதாசிவ போதேந்திர ஸரஸ்வதி 


வட பெண்ணாறு நதியின்‌ கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ 
வசித்த சிருந்த சிக்கண்ணா என்பவரின்‌ மகன்‌. இவர்‌ ராமநாதபுரம்‌ 
மன்னன்‌ பிரவீர சேதுபதிராஜாவின்‌ குருவாக விளங்கியவர்‌. இவர்‌ 
“ஸ்வாத்ம நிரூபணம்‌” என்ற நூலின்‌ ஆசிரியர்‌. விளம்பி வருடம்‌ 
சித்திரை மாதம்‌ வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று 23 AD) 
ராமேச்வரத்தில்‌ முக்தி அடைந்தார்‌. 


5 7. ஸ்ரீ பரமசிவேந்திர ஸரஸ்வதி (11) 


பம்பா நதிக்கரையில்‌ உள்ள ஒரு கிராமத்தில்‌ வசித்த 
பரமேச்வரரின்‌ மகன்‌ இவர்‌. ஸன்யாஸத்திற்கு முன்பு இவரின்‌ 
பெயர்‌ சிவராம கிருஷ்ணன்‌. இவர்‌ சிறந்த சதாசிவ பிரம்மேந்திரரின்‌ 
குருவானவர்‌. சதாசிவ பிரம்மேந்திரர்‌ “குருரத்ன மாலிகா” என்ற 
நூலின்‌ ஆசிரியர்‌. சிறந்த பிரம்மஞானி. பரமசிவேந்திர 
ஸரஸ்வதியின்‌ மேன்மை, சதாசிவ பரமேந்திராள்‌ தனது 
குருநாதரின்‌ பாதுகையை எப்போதும்‌ தனது தலையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு செல்வார்‌ என்பதிலிருந்து அறியலாம்‌. சதாசிவ 
பரம்மேந்திரரின்‌ மேன்மையும்‌ ஒரு நிகழ்ச்சியின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
இந்த நிகழ்ச்சி பரம்பரையாக கூறப்படுவது. பிரம்மத்தில்‌ லயித்து 
தன்னை இழந்த நிலையில்‌ சதாசிவ. பிரம்மேந்திரர்‌ பார்ப்பதற்கு 
பைதிதியக்காரனைப்‌ போன்று நிர்வாணமாக (அவதூதராக) 
அலைந்து கொண்டிருந்தார்‌. யாரோ ஒருவர்‌ பரமசிவேந்திரரிடம்‌ 
சதாசிவர்‌ பயித்தியம்‌ பிடித்து அலைகிறார்‌ என்று கூறினார்‌. 
ஆசாரியர்‌ அதற்கு ' “அத்தகைய பைத்தியக்காரத்தனம்‌ தனக்கு 
ஏற்பட , வேண்டும்‌” என விடை பகர்ந்தார்‌. பரமசிவேந்திரர்‌: 
அவ்வளவு சிறந்த மகானாக இருந்ததால்‌ சதாசிவ பிரம்மேந்திரர்‌ 


22 


தனது “ஆத்மவித்யா விலாசத்தில்‌” அழியாப்‌ புகழ்‌ பெற்றவராக 
விளக்கியுள்ளார்‌. இந்த ஆச்சார்யாள்‌ சிவகீதைக்கு ஒரு உரை 
எழுதியுள்ளார்கள்‌. பாத்திவ ஆண்டு சிரவண மாதம்‌ சுக்லதசமி 
அன்று (15860) ச்வேதாரண்யம்‌ என்ற திருவெண்காட்டில்‌ 
(தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌) முக்தி அடைந்தார்‌. 

58. ஸ்ரீ ஆத்ம போதேந்திர ஸரஸ்வதி 

இவர்‌ விருத்தாசலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவரின்‌ தந்தையாரின்‌ பெயர்‌ 
விச்வமுகி. சன்யாஸத்திற்கு முன்பு இவரின்‌ பெயர்‌ விச்வேச்வரன்‌. 
இவர்‌ மிகவும்‌ விஸ்தாரமாக யாத்திரை மேற்கொண்டவர்‌. காசியில்‌ 
நீண்டகாலம்‌ தங்கி இருந்தவர்‌. இவர்‌ ஸ்ரீ ருத்ரத்திற்கு ஒரு பாஷ்யம்‌. 
எழுதியுள்ளார்‌. ஆத்ம போதர்‌ தான்‌ சதாசிவ பிரம்மேந்திரரை 
“குருரத்ன மாலிகா” என்ற நூலை எழுதும்படி கட்டளையிட்டவர்‌. 
ஈச்வர ஆண்டு துலாமாதம்‌ கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தினத்தன்று 
(1638 AD) தமிழில்‌ தென்பெண்ணை என்றழைக்கப்படும்‌ தெற்கு 
பினாகினி நதிக்கரையில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. 


59. ஸ்ரீ பகவன்‌ நாம போதேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ காஞ்சியில்‌ மண்டன மிசிரி அக்ரஹாரத்தில்‌ கேசவ 
பாண்டுரங்கரின்‌ மகனாகத்‌ தோன்றினார்‌. போதேந்திரரின்‌ முந்தைய 
பெயர்‌ புருஷோத்தமன்‌. கலியுகத்தில்‌ பக்தி ஒன்றுதான்‌ வீடுபேறு 
கிடைக்கும்‌ வழி என்பதை மிகவும்‌ வலிமையாக வற்புறுத்தியவர்‌. 
இதனால்‌ இவர்‌ “நாம ஸித்தாந்தம்‌” என்ற நூலை எழுதும்‌ பெரும்‌ 
பணியை மேற்கொண்டார்‌. தன்னுடைய நூல்களில்‌ பகவானின்‌ 
நாமங்களை சொல்லுவதால்‌ ஏற்படும்‌ பலன்களை தனது 
“நாமாமிருதரஸாயனம்‌'”", “நாமாம்ருத ரஸோதயம்‌”” என்ற நூல்களில்‌ 
வலியுறுத்தியுள்ளார்‌. இவரின்‌ நாம சித்தாந்த வழியினை 'அதே 
வேகத்துடன்‌ பின்‌ தொடர்ந்தவர்‌ ஸ்ரீதர வெங்கடேசன்‌ என்கின்ற 
திருவிசைநல்லூர்‌ அய்யாவாள்‌ அவர்களும்‌, மருதாநல்லூர்‌ ஸத்குரு 
ஸ்வாமியும்‌ ஆவார்கள்‌. போதேந்திரரின்‌.“நாமசித்தாந்தம்‌'” என்ற 


23 


நூல்தான்‌ பஜனை ஸம்ப்ரதாயமாக பரிணமிக்க வழிகோலியது. 
தென்‌ இந்தியாவில்‌ இந்து சமுதாயத்தில்‌ இந்த வழிமுறை ஆன்மீக 
வாழ்விற்கு ஒரு கலாசாலையாக அமைய ஏதுவாயிற்று. 


போதேந்திராள்‌ ஜம்புகேச்வரத்தில்‌ ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி 
அம்பாளுக்கு தாடங்க பிரதிஷ்டை செய்தார்கள்‌. பிரஜோத்பத்தி 
ஆண்டு புரட்டாசி மாதம்‌ பெளர்ணமி அன்று (1692 AD) 
காஞ்சிபுரம்‌ வரும்‌ வழியில்‌ கோவிந்தபுரத்தில்‌ விதேஹ முக்தி 
அடைந்தார்கள்‌. இவருடைய அதிஷ்டானத்தில்‌ இன்றும்‌ 
போதேந்திராள்‌ கோவிந்தபுரத்தில்‌ சூக்ஷம வடிவில்‌ இருக்கிறார்கள்‌ 
என்று கூறப்படுகிறது. இரவில்‌ அமைதியான சூழ்நிலையில்‌ 
இனிமையான குரலில்‌ ராம நாமம்‌ மெலிந்த குரலில்‌ ஜபித்து பின்‌ 
ஏற்ற நிலை அடைந்து பின்‌ மெளன நிலை அடைந்துவிடுவதை 
கேட்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. 


௦0. ஸ்ரீ அத்வைதாத்ம பிரகாசேந்திர ஸரஸ்வதி 


இவர்‌ கோவிந்தர்‌ என்ற பெயரிலும்‌ அறியப்பட்டார்‌. வசிஷ்ட 
நதியின்‌ அருகாமையில்‌ இருக்கும்‌ கிராமத்தில்‌ வசித்த பரசுராமரின்‌ 
மகன்‌ இவர்‌. இவருடைய முந்தைய பெயர்‌ சுருதி பண்டிதர்‌. சிறிது 
காலம்‌ இவர்‌ கோவிந்த புரத்தில்‌ இவருக்கு முந்தைய பீடாதிபதி 
முக்தி அடைந்த இடத்தில்‌ இருந்து வந்தார்‌. தஞ்சாவூர்‌ மன்னன்‌ 
ஸஹாஜி இவரிடத்தில்‌ மிகுந்த மதிப்பும்‌ மரியாதையும்‌ 
கொண்டிருந்தார்‌. ஸ்வபானு ஆண்டு சித்திரை மாதம்‌ கிருஷ்ண 
பக்ஷ துவிதியை அன்று (1704 AD) காஞ்சிக்கு அருகாமையில்‌ 
உள்ள கீழம்பி கிராமத்தில்‌ முக்தி அடைந்தார்‌. இவரின்‌ 
பிருந்தாவனத்தில்‌ இன்றும்‌ நித்திய பூஜை நிகழ்ந்து 
கொண்டிருக்கிறது. 


61. ஸ்ரீ மஹா தேவேந்திர ஸ்ரஸ்வதி (1V) 


இவர்‌ முன்னதாக நாராயணர்‌ என்று அறியப்பட்டிருந்தார்‌. இவர்‌ 
ஒரு சிறந்த யோக்‌!. இவர்‌ பீடாதிபதியாக இருந்த காலத்தில்‌ தான்‌ 


24 


குருரத்ன மாலிகாவிற்கு “ஸுஸாமா'” என்ற விளக்க உரையினை 
ஆத்ம போதர்‌ எழுதினார்‌. குரோதன ஆண்டு ஜ்யேஷ்ட மாதம்‌ 
சுக்லபக்ஷ நவமி அன்று (3746 &0) தற்போது சென்னையில்‌ ஒரு 
பகுதியாய்‌ விளங்கும்‌ திருவொற்றியூரில்‌ முக்தி அடைந்தார்‌. 


62. ஸ்ரீ சந்திர சேகரேந்திர ஸரஸ்வதி (/) 


கர்நாடக போரில்‌ காஞ்சி ஈடுபட்டு இருந்த காரணத்தால்‌ அதனால்‌ 
அமைதியாக வாழ முடியாமல்‌ போனது. ஆகவே காஞ்சி காமகோடி 
பீடத்தின்‌ ஆசார்யர்கள்‌ காஞ்சியை விட்டு .மேலும்‌ தெற்கே 
தற்காலிகமாக தங்களின்‌ தலைநகரை நிறுவிக்‌ கொள்ள 
முடிவெடுத்தனர்‌. தங்க காமாக்ஷியின்‌ விக்ரகத்தை (பங்காரு 
காமாக்ஷி) ஏற்கனவே ஸ்தானீகர்கள்‌ முதலில்‌ உடையார்‌ 
பாளையத்திற்கும்‌ பின்னர்‌ தஞ்சாவூருக்கும்‌ எடுத்து சென்று 
விட்டனர்‌. பின்பு அது தஞ்சாவூரில்‌ நிரந்தரமாக பிரதிஷ்டை செய்து 
விடப்பட்டது. தஞ்சாவூர்‌ மன்னர்‌ பிரதாப ஸிம்ஹரின்‌ (1740 - 63) 
வேண்டுகோளுக்கு ஸ்ரீ சந்திரசேகரர்‌ ஏற்றுக்‌ கொண்டு ஒப்புதல்‌ 
அளித்தார்‌. அதனால்‌ தங்களின்‌ நிரந்தர தலைநகரமாக தஞ்சாவூர்‌ 
விளங்கியது. ஆனால்‌ காவேரிக்கரையில்‌ உள்ள கும்பகோணம்‌ 
மிகவும்‌ தகுதியான இடமாக கருதப்பட்டதால்‌ ஆசார்யாள்‌ தங்களது 
தலைநகரத்தை வெகுகுறைவான காலத்தில்‌ கும்பகோணத்திற்கு 
மாற்றிக்‌ கொண்டார்கள்‌. சுபகிருத்‌ ஆண்டு புஷ்ய மாதத்தில்‌ 
சுக்லபக்ஷ பிரதமை அன்று (1783 AD) கும்பகோணத்தில்‌ 
ஸ்வாமிகள்‌ முக்தி அடைந்தார்‌. 


௦3. ஸ்ரீ மஹாதேவேந்திர ஸரஸ்வதி (47) 

இவர்‌ சிறந்த யோகி. இவரின்‌ முந்தைய பெயர்‌ அண்ணா ச்ரெளதி. 
இவர்‌ கும்பகோணத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஸ்ரீ முக ஆண்டு ஆஷாட 
மாதம்‌ சுக்ல பக்ஷ துவாதசி திதியன்று (1813 அஈ) கும்பகோணத்தில்‌ 
, முக்தி அடைந்தார்‌. 


25 


௦4. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி (V1) 


ஸன்யாஸத்திற்கு முன்பு இவர்‌ பெயர்‌ வெங்கடசுப்ரமணிய தீக்ஷிதர்‌. 
இவர்‌ மிகவும்‌ திறமை மிகுந்த கோவிந்த தீக்ஷிதரின்‌ பரம்பரையைச்‌ 
சேர்ந்தவர்‌. கோவிந்த தீக்ஷிதர்‌ தஞ்சை மன்னரின்‌ அவையில்‌ 
பிராம்மண அமைச்சராக விளங்கியவர்‌. இவர்‌ இன்றும்‌ மிகவும்‌ 
அன்புடன்‌ “ஐய்யன்‌” என்ற பெயரில்‌ மதிப்புடன்‌ நினைவு 
கொள்ளப்படுகிறார்‌. சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி மந்திர 
சாஸ்திரங்களில்‌ கைதேர்ந்த வல்லவர்‌. இவர்‌ காஞ்சியில்‌ காமாக்ஷி 
கோயிலில்‌ பல புனரமைப்பு நிர்மாணங்களைச்‌ செய்து 1840 ஆண்டு 
ஜனவரி 22ம்நாள்‌ கும்பாபிஷேகம்‌ செய்தார்‌. இவர்‌ 
திருவானைக்காவல்‌ அம்பாள்‌ தேவி அகிலாண்டேஸ்வரிக்கு 
1848ல்‌ தாடங்கம்‌ செய்து காதுகளில்‌ சாற்றினார்‌. சாதாரண ஆண்டு 
கார்த்திகை மாதம்‌ சுக்லபக்ஷ பிரதமையன்று (1851 AD) 
கும்பகோணத்தில்‌ முக்தி அடைந்தார்‌. 


65. ஸ்ரீ சுதர்சன மஹாதேவேந்திர ஸரஸ்வதி 


மத்யார்ஜுனத்தில்‌ வசித்த சேஷாத்திரி சாஸ்திரியின்‌ மகனான 
இவரின்‌ ஸன்யாஸத்திற்கு முந்தைய பெயர்‌ மஹாலிங்கம்‌ இவர்‌ 
மிகவும்‌ விரிவாக பல ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார்‌. 
விரோதி ஆண்டு பங்குனி மாதம்‌ அமாவாசை அன்று (1891 AD) 
இளையாத்தங்குடியில்‌ இவர்‌ முக்தி அடைந்தார்‌. இவர்‌ சமாதியின்‌ 
மீது நாட்டுக்கோட்டை செட்டியார்களால்‌ ஒரு கோயில்‌ 
எழுப்பப்பட்டுள்ளது. 

66. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி (*/11) 

இவர்‌ சீதாராம சாஸ்திரியின்‌ மகன்‌. இவரின்‌ பூர்வாசிரம பெயர்‌ 
ஸ்வாமிநாதன்‌. இவர்‌ உதயம்பாக்கத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பராபவ 


ஆண்டு மாக மாதம்‌ கிருஷ்ண பக்ஷ அஷ்டமி அன்று (1907 AD) 
கலவையில்‌ முக்தி அடைந்தார்‌. 


26 


௦ /. ஸ்ரீ மஹாதேவேந்திர ஸரஸ்வதி (41) 

லக்ஷ்மி நரஸிம்ம சாஸ்திரி தம்பதியினரின்‌ மகன்‌ இவர்‌. 
சன்யாஸத்திற்கு முன்பு இவரின்‌ பெயர்‌ லக்ஷ்மி நரஸிம்மன்‌. இவர்‌ 
பீடத்தை ஏழு நாட்கள்‌ மட்டுமே அலங்கரித்தார்‌. பராபவ ஆண்டு 
பங்குனி மாதம்‌ சுக்லபக்ஷ பிரதமை அன்று (1907 40) கலவையில்‌ 
முக்தி அடைந்தார்‌. 

68. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி (*/111) 


1894ம்‌ ஆண்டு மே மாதம்‌ 20ம்‌ தேதி அனுராதா நக்ஷத்திரத்தில்‌ 
விழுப்புரத்தில்‌ தோன்றிய ஸ்வாமிநாதனின்‌ 13வது வயதில்‌ அவர்‌ 
திண்டிவனத்தில்‌ படித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போது கலவைக்கு 
அழைத்துச்‌ சென்று ஸன்னியாஸம்‌ அளித்து காஞ்சி காமகோடி 
மடத்தின்‌ 68வது பீடாதிபதியாக முடிசூட்டப்பட்டார்‌. இவருக்கு 
ஸன்யாஸம்‌ அளித்தபின்‌ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி என்ற 
தீக்ஷாநாமம்‌ அளிக்கப்பட்டது. இவர்‌ அன்புடன்‌ “மஹா ஸ்வாமிகள்‌", 
“நடமாடும்‌ தெய்வம்‌” என்றெல்லாம்‌ மக்களால்‌ மரியாதையுடனும்‌ 
மதிப்புடனும்‌ அழைக்கபட்டார்‌. இவர்‌ பீடத்தை 1907ம்‌ ஆண்டு 
பிப்ரவரி 13 முதல்‌ அலங்கரித்து வந்தார்‌. ஆதிசங்கரரால்‌ 
நிறுவப்பட்ட பீடத்தை பாரம்பர்யம்படி மஹாஸ்வாமிகள்‌ நாடு 
முழுவதும்‌ காலால்‌ நடந்தோ அல்லது பழக்கமான பல்லக்கில்‌ 
அமர்ந்தோ பல யாத்திரைகளை மேற்கொண்டார்‌. இவர்‌ நாட்டின்‌ 
அப்போதைய கருத்துக்கேற்ப விதேசி துணிகளை பகிஷ்காரம்‌ 
செய்தார்‌. (மற்றவர்களைப்‌ போல்‌ துணிகளை எரிக்காமல்‌ நீரில்‌ 
அமிழ்த்தி விட்டார்‌). இவர்‌ கதர்‌ துணியை மட்டும்‌ அணிந்தார்‌, 
பீடத்தின்‌ குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு 
நம்பிக்கையான பொறுப்பு நிறுவனங்களை (டிரஸ்ட்‌) 
ஏற்படுத்தினார்‌. இவரின்‌ வேதத்தை பாதுகாத்தல்‌, பாரம்பர்யத்தை 
காத்தல்‌, தர்மத்தை காத்தல்‌ என்பதான கொள்கைகள்‌ தான்‌ 
முக்கியமானதாக மேலோங்கி இருந்தது. எளிமையை இவர்‌ 
ஆதரித்தார்‌. பிறருக்கும்‌ உபதேசித்தார்‌. ஆடம்பரத்தை, 
டாம்பீகத்தை, ஊதாரித்தனத்தையும்‌ வெறுத்தார்‌. இவரின்‌ வேதாந்த 

27 


கருத்துக்கள்‌, சாத்திரங்கள்‌, தர்ம ரீதியான கடமைகள்‌ போன்ற 
பிரவசனங்கள்‌ பண்டிதர்களையும்‌, பாமரர்களையும்‌ ஒருசேர மிகவும்‌ 
கவர்ந்தன. பல பகுதிகளிலும்‌ இருந்து திரளாக வந்து 
செவிமடுத்தனர்‌. இதற்குக்‌ காரணம்‌ இவரது பேச்சு எளிதாக புரிந்து 
கொள்ளும்‌ அளவிற்கும்‌, அதே சமயத்தில்‌ மதிப்பு மிகுந்ததாகவும்‌ 
இருந்ததே. சிறந்த நகைச்சுவையாளர்‌. எல்லா மொழிகளின்‌ 
ஆணிவேர்‌. சம்ஸ்க்ருதம்‌ என்பதை மிகவும்‌ திறம்பட காட்டி விளக்கி 
அதன்‌ மேன்மையை யாவரும்‌ எளிதில்‌ புரிந்து கொள்ளும்படி 
உரையாற்றுவார்‌. தனது நூறாவது ஆண்டில்‌, மார்கழி மாதம்‌ 
கிருஷ்ணபக்ஷ்‌ துவாதசி அன்று காஞ்சிபுரத்தில்‌ இவர்‌ 
மோக்ஷமடைந்தார்‌. (1994 AD) 


69. பூல்யஸ்ரீ ஸ்ரீ ஐயேந்திர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 
1935ம்‌ ஆண்டு ஜுலை மாதம்‌ 18ம்‌ நாள்‌ இருள்‌ நீக்கி என்ற சிறிய 
கிராமத்தில்‌ ஆசாரமும்‌ பக்தியும்‌ நிறைந்த ஸரஸ்வதி மஹாதேவ 
ஐயர்‌ தம்பதியர்க்கு ஒரு ஆண்‌ மகவு பிறந்தது. இந்த குழந்தை 
தாயின்‌ கர்பத்திலிருந்து வெளிப்படும்போது இரண்டு 
கைகளையும்‌ கூப்பி பிறந்தது. தமிழில்‌ இருள்நீக்கி எனில்‌ 
“இருட்டை போக்குபவர்‌" என்று பொருள்‌. இந்த குழந்தை பிறந்த 
இடம்‌ இந்த குழந்தை பிற்காலத்தில்‌ எங்கனம்‌ திகழப்‌ போகிறது 
என்பதற்கு அறிகுறியாக அமைந்தது. பெற்றோர்‌ இந்த குழந்தைக்கு 
சுப்ரமணியன்‌ என பெயரிட்டனர்‌. 

குழந்தை வளர்ந்து, பாலகனுக்கு உபநயனம்‌ செய்து வைத்த தந்‌ைத 
பரமாச்சார்யரை அணுகி இவனுக்கு வேதாத்யானம்‌ செய்ய 
அனுமதி வேண்டுமென பிரார்த்தித்தார்‌. பரமாசார்யர்‌ 
வேதாத்யாயனம்‌ காஞ்சிபுரம்‌ காமாக்ஷி அம்பாள்‌ கோயிலில்‌ காமாக்ஷி 
அம்பாள்‌ ஸன்னதியில்‌ தொடங்கட்டும்‌ என்று 
கட்டளையிட்டார்கள்‌. 


1954ம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 22ம்‌ நாள்‌ சுப்ரமணியனுக்கு ஸன்யாஸ்‌ 
ஆசிரம தீக்ஷை அளித்து ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின்‌ தனது 
வாரிசாக பரமாசார்யர்கள்‌ நியமித்தார்‌. 


28 


1954ம்‌ ஆண்டின்‌ பெயர்‌ ஜெய. பரமாசார்யர்‌ பட்டத்திற்கு 
நியமிக்கப்பட்ட வருக்கு “ஸ்ரீ ஜயேந்திர ஸரஸ்வதி" என்கின்ற தீக்ஷா 
நாமத்தை வழங்கினார்கள்‌. 

பின்னால்‌ இவர்‌ மேற்கொள்ளும்‌ எல்லா செயல்பாடுகளிலும்‌ 
வெற்றியே காண்பார்‌ என்பதாலும்‌ ஏற்படும்‌ தடங்கல்கள்‌ 
யாவற்றையும்‌ நீக்கி வெற்றி காண்பார்‌ என்பதாலும்‌ தான்‌ இவருக்கு 
ஸ்ரீ ஜெயேந்திர ஸரஸ்வதி என்கின்ற நாமத்தை அளித்தேன்‌ என்று 
ஒரு சமயம்‌ பரமாசார்யர்கள்‌ சொன்னார்கள்‌. ஒரு உண்மையான 
தபஸ்வியானதால்‌ பரமாசார்யர்‌ நமது ஆசார்யர்களின்‌ மேன்மையை 
முன்கூட்டியே அறிந்தவர்‌ என்பதால்‌ அவரை தனது வாரிசாக 
தேர்ந்தெடுத்தார்‌. “தபோ நிஷ்ட குருஞாத வைபவாய நமோ நம" : 
நமது ஆசார்யர்களான ஸ்ரீ ஐயேந்திர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 
ஓய்வின்றி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின்‌ கொள்கைகட்காகவும்‌ 
மேன்மைக்காகவும்‌ அயராது பாடுபட்டு வருகின்றார்கள்‌. 


காஞ்சி காமகோடி பீடத்திற்காக நமது ஆசார்யர்கள்‌ ஆற்றிய 
பணியின்‌ சிறப்பினை பரமாச்சார்யர்‌ பால ஸ்வாமிகளிடம்‌ 
சொல்லிய சொற்களிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம்‌. “இந்த 
மடத்திற்காக உனது குருநாதர்‌ செய்வதை வேறு எவராலும்‌ செய்ய 
முடியாது". 


நமது ஆசார்யர்களின்‌ மிக உயர்ந்த குணம்‌ அவர்களின்‌ எளிமை. 
மக்களுக்கு உபயோகமாக தொண்டு செய்யவேண்டுமானால்‌ 
அவர்களிடம்‌ நெருங்கவேண்டும்‌ என்பதை அவர்கள்‌ முழுமையாக 
நம்புகிறார்கள்‌. இந்த அவரின்‌ நம்பிக்கைதான்‌ அவரை பல லக்ஷ 
கிலோ மீட்டர்‌ நடைப்பயணம்‌ மேற்கொண்டு மூலை முடுக்குகளில்‌ 
உள்ள மக்களை எல்லாம்‌ சந்தித்து நாட்டை ஒரு முறை அல்ல, 
இரண்டு முறை அல்ல, மும்முறை வலம்‌ வரச்‌ செய்தது. 

ஆதிசங்காரின்‌ பரம்பரையில்‌ வந்த ஆசார்யர்களில்‌ இவர்‌ 
ஒருவர்தான்‌ கைலாஸ மலைக்கும்‌ மானஸரோவருக்கும்‌ 
ஆதிசங்கரருக்குப்‌ பிறகு சென்று வந்தவர்‌. கைலாஸ மலையின்‌ 


29 


அடிவாரத்தில்‌ ஆதிசங்கரரின்‌ விக்ரஹத்தை பிரதிஷ்டை 
செய்துள்ளார்‌. 

“மக்கள்‌ சேவையே மஹேசன்‌ சேவை” என்பதே அவர்களின்‌ சமயக்‌ 
கொள்கை. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின்‌ நடவடிக்கைகட்கு புது 
வடிவம்‌ கொடுத்து அவற்றை சமுதாயத்திற்கு பயன்படும்படியாக 
பாமர மக்களுக்கும்‌ ஆன்மிகம்‌ சென்றடைய வேண்டும்‌ 
என்பதற்காக எல்லையை விரிவாக்கினார்‌. மனித சமுதாயத்திற்கு 
எல்லா வகையிலும்‌ உதவ வேண்டும்‌ என்பதே அவரின்‌ அவா. 


இந்து மதத்தின்‌ உட்கருத்தை சமுதாயத்தில்‌ உள்ள ஒவ்வொருவரின்‌ 
வீட்டு வாசற்படிக்கு கொண்டு சென்று மக்கள்‌ சமூக சேவை 
செய்வதின்‌ முக்கியத்துவத்தை உணரச்‌ செய்தவர்‌ நமது 
ஆசார்யர்கள்‌ எனில்‌ அது மிகையாகாது. 


பல்வேறு மருத்துவமனைகள்‌, ஆரோக்கியம்‌ பேணும்‌ மையங்கள்‌, 
கல்வி சாலைகள்‌, முதியோர்‌ இல்லங்கள்‌, கைவிடப்பட்டவர்கள்‌ 
உடல்‌ ஊனமுற்றவர்கள்‌ ஆகியோர்‌ காப்பகங்கள்‌ என்று 
பல்வகைப்பட்ட சமுதாய மக்களுக்கு தேவையான நிறுவனங்கள்‌ 
ஏற்பட உந்து சக்தியாக விளங்குபவர்கள்‌ நமது ஆசார்யர்கள்‌. 
பழங்குடி மக்கள்‌ நலனையும்‌ கவனிக்க நமது ஆசார்யர்கள்‌ 
தவறவில்லை. 


70. ஸ்ரீ சங்கர விஜேயேந்திர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 


திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ ஆரணிக்கு அருகாமையில்‌ உள்ள 
தண்டலம்‌ கிராமத்தில்‌ 1969ம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 18ம்‌ நாள்‌ 
சங்கரநாராயணன்‌ என்று தோன்றியவரை 1983ம்‌ ஆண்டு மே மாதம்‌ 
29ம்‌ நாள்‌ பீடத்தின்‌ ஆசார்யராக தேர்வு செய்து அவர்‌ போளூர்‌ 
பாடசாலையில்‌ படித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே ஸன்னியாஸம்‌ 
அளித்து “ஸ்ரீ சங்கர விஜயேந்திர ஸரஸ்வதி" என்ற தீக்ஷா நாமமும்‌ 
நமது ஆசார்யாள்‌ ஸ்ரீ ஜெயேந்திர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 
அவர்களால்‌ அளிக்கப்பட்டவர்‌. ஒரு பீடாதிபதிக்கு 
கிடைத்தற்கரிய தமது குருவிடம்‌ பாடம்‌ கேட்கவும்‌ 


30 


“பரமகுருவிடம்‌" பாடம்‌ படிக்கும்‌ பேற்றினையும்‌ பெற்றவர்‌. 
இவரும்‌ நாட்டின்‌ பல பகுதிகளிலும்‌ யாத்திரை செய்தவர்‌. 
குறிப்பாக வெகுதூரத்திலுள்ள மேகாலயாவிற்கும்‌ யாத்திரை 
செய்தவர்‌. 

இளைஞர்களிடம்‌ ஒழுக்கமும்‌, நல்நடத்தையும்‌ வெகுவாக 
குறைந்து கொண்டே வருவதைக்‌ கண்டு மனவேதனை 
கொள்பவர்‌. நாட்டின்‌ கலை, கலாசாரம்‌ சீரழிகிறதே என்று 
கவலைபடுபவர்‌. இளைஞர்களை தம்‌ பக்கம்‌ திருப்பி அவர்கட்கு 
பயிற்சி அளித்து நவீன கல்வியுடன்‌ பழமையான 
கலாசாரத்தையும்‌ கற்பிக்க பலவகையான ஏற்பாடுகளை செய்பவர்‌. 
நமது இலக்கியங்கள்‌ காப்பாற்றப்படவேண்டும்‌ என்பதில்‌ மிகவும்‌ 
அக்கறை கொண்டவர்‌. இதற்காக பல புத்தகங்களை ஸ்ரீ மடத்தின்‌ 
மூலம்‌ இந்திய மேல்நாட்டு மொழிகளில்‌ வெளியிட்டு பக்தர்கள்‌ 
பயனடைய வழிசெய்பவர்‌, பக்தி கேந்திரா, தர்ம கேந்திரா, கர்ம 
கேந்திரா போன்ற பல அமைப்புகளின்‌ மூலம்‌ பல பயிற்சி 
மையங்களை நிறுவி நமது பண்பாடு, கலாசாரம்‌, நல்நடத்தை 
ஆகியவற்றின்‌ மேன்மையை இளைய சமுதாயம்‌ அறிந்து புரிந்து 
கொள்ள எற்பாடு செய்பவர்‌, 


31 


ட அம நய அடர அ அனர 


வெளியிடுபவர்கள்‌ 


சங்கராலயம்‌ 
66, மேயர்‌ ராமநாதன்‌ சாலை, சேத்துபட்டு, சென்னை - 600 031. 


